தமிழ்நாடு அரசு 

2016 


[ Regd . No. TN/ CCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis. No . 197/ 2009 . 
[விலை : ரூ . 11.20 காசு 


64 


* 


இதி டு 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 17A] 


சென்னை, புதன்கிழமை, ஏப்ரல் 27 , 2016 
சித்திரை 14 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 


அறிவிக்கை - 1 


[ அரசாணை (நிலை) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 01 மார்ச் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 1994 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் 
( கட்டுமானத் தொழிலாளர்கள் ) நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 
(1) 11 ஆம் பகுதியில் , 

(i ) ( 2) (e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

"(2 - A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , 
சக்கர நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

(i) ( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் (e)- இல் "உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக "உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து 
இழப்பீடு அளிக்கவும் " என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(2 ) 15ஆம் பகுதியின் (1) உட்பகுதியிலுள்ள அட்டவணையில் 
(i) தொடர் எண் .7 - ன் (1 ) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் " 2000 " என்ற எண்ணிற்கு பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 5000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( ii ) தொடர் எண் . 8 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 


[ 1 ] | 


DTP - II -2 -( 17 ) (T Sup ) - 1 


( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(iii ) தொடர் எண் . 9 - இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில் : 

(a ) (4) ஆம் நெடும்பத்தியில் " 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் "6000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 8000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 3 ) விவர அட்டவணை II-இல் உள்ள படிவம் C - இல் : 

(i) தலைப்பில் , "விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமை /செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 


( ii ) இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது : 


" 9 - A . விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி/ செயற்கை கை கால்கள் தேவைப்படுகிறதா 
( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் )"; 

( iii ) "உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி " என்ற தலைப்பின் கீழ் , "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமைக்காக உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் " 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது 
சக்கர நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 

( iv) " ஒப்பளிப்பு " என்ற தலைப்பின் கீழ் , "உதவித்தொகையாக " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " இழப்பீட்டுத் தொகையாக 
செயற்கை கை கால்கள் அல்லது / சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(v ) " ஒப்புகைச் சீட்டு " என்ற தலைப்பின் கீழ் , "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது / சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - II 


[ அரசாணை ( நிலை ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 01 மார்ச் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் 
சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 
(1) 17 ஆம் பகுதியில் , 

(i ) (2 ) ( e) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

"(2 - A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , 
சக்கர நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

(ii ) ( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் (e) - இல் "உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக "உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து 
இழப்பீடு அளிக்கவும் " என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( 2) 18 ஆம் பகுதியில் ( 3) உட்பகுதியில் , " ரூ.500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் )" என்பதற்குப் பதிலாக " ரூ. 1000 ( ரூபாய் ஆயிரம் மட்டும்) " 
என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3) 21 ஆம் பகுதியின் (1) உட்பகுதியிலுள்ள அட்டவணையில் 
(1) தொடர் எண் .7 - ன் (1 ) ஆம் நெடும்பத்தியில் : 

(a) (4 ) ஆம் நெடும்பத்தியில் " 2000 " என்ற எண்ணிற்கு பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


( b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 3000 " என்ற எண்ணிற்கு பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
"5000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(il) தொடர் எண் . 8 - ன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

(a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையை " 4000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையை " 6000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(ii) தொடர் எண் . 9 - ன்(1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் " 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையை " 6000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 6000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையை " 8000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் - II -இல் 
(i) தொடர் எண் . 4 (g ) இல்: 

( a ) " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(b) " 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000" என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
தொடர் எண் . 4 (h ) இல்: 
( a ) " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(b ) " 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக "6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
தொடர் எண் . 4 (i) இல்: 
( a ) " 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) "6000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 8000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(iv) தொடர் எண் . 8 இல்: - 500 " என்ற எண்ணிற்குப் பதிலாக "1000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 5 ) படிவம் - VII - இல், 

(i) தலைப்பில் , "விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "விபத்தினால் ஏற்பட்ட 
மரணம் / ஏலாமை /செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 

( ii ) இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது: 

" 9 - A . விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி/ செயற்கை கை கால்கள் 
தேவைப்படுகிறதா ( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் )" ; 

( iii ) "உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி " என்ற தலைப்பின் கீழ் , "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமைக்காக உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் " 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது 
சக்கர நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 

( iv ) " ஒப்பளிப்பு " என்ற தலைப்பின் கீழ் , "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
"விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை "/செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(v ) " ஒப்புகைச் சீட்டு " என்ற தலைப்பின் கீழ் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


(iii ) 


| 


அறிவிக்கை - III 


[ அரசாணை (நிலை ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 01 மார்ச் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 


அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 
(1 ) 17 ஆம் பகுதியில், 

(i) (2 ) ( e) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

"(2- A) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , 
சக்கர நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

(ii ) ( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் (e)- இல் "உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக "உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து 
இழப்பீடு அளிக்கவும் " என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18 ஆம் பகுதியில் ( 3) ஆம் உட்பகுதியில் , “ ரூ. 500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) ” என்பதற்குப் பதிலாக " ரூ.1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) " என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3) 21 ஆம் பகுதியின் (1 ) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவணையில் (i) தொடர் எண் . 7 இன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

(a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5)ஆம் நெடும்பத்தியில் 3000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 5000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( ii ) தொடர் எண் . 8 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

( a ) (4) ஆம் நெடும்பத்தியில் " 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 4000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(iii) தொடர் எண் . 9 -இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5) ஆம் நெடும்பத்தியில் “ 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் -||- இல் : 
(i ) தொடர் எண் . 4( g ) இல்: 

( a ) " 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii) தொடர் எண் . 4( h ) இல்: 

( a ) " 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) “ 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii) தொடர் எண் . 4(i ) இல்: 

( a ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) " 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 8000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(iv ) தொடர் எண் . 8 இல் : - " 500 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 1000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 1000 என்ற எண் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 5) படிவம் - VIII - இல். 

(i ) தலைப்பில் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ விபத்தினால் ஏற்பட்ட 
மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற சொற்றொடர் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . 

( ii ) இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது: 


" 9 - A , விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி/ செயற்கை கை கால்கள் 
தேவைப்படுகிறதா ( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும்) ”; 

(iii ) "உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி என்ற தலைப்பின் கீழ் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமைக்காக உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது 
சக்கர நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்படவேண்டும் . 

( iv ) “ ஒப்பளிப்பு என்ற தலைப்பின்கீழ் “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( v ) “ ஒப்புகைச் சீட்டு " என்ற தலைப்பின் கீழ் , “விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

அறிவிக்கை -IV 


[ அரசாணை (நிலை ) எண் 64, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 01 மார்ச் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு சலவைத் தொழிலாளர் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1 ) 17ஆம் பகுதியில், 

(i ) (2) (e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 
“ (2 - A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , சக்கர 
நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

(ii ) (3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் (e ) - இல் “உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக “உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து இழப்பீடு அளிக்கவும் ” 
என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18 ஆம் பகுதியில் ( 3) ஆம் உட்பகுதியில் , " ரூ .500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) ” என்பதற்குப் பதிலாக " ரூ.1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) " என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3) 21 ஆம் பகுதியின் (1) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவணையில் (i ) தொடர் எண் . 7 இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில் : 

(a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 3000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(ii ) தொடர் எண் . 8 - இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில்: 

(c ) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 4000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( d ) (5) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 
( iii ) தொடர் எண் . 9 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

( a ) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5) ஆம் நெடும்பத்தியில் “ 6000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 8000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் -||- இல்: 


(i ) தொடர் எண் . 4 ( g ) இல் : 

( a ) " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( ii ) தொடர் எண் . 4( h ) இல்: 

( a ) “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( b ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii ) தொடர் எண் . 4(i) இல் : 

( a ) “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( b ) " 6000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 8000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( iv ) தொடர் எண் . 8 இல் : - " 500 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 1000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 5 ) படிவம் - VII - இல். -- 

(i ) தலைப்பில் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ விபத்தினால் 
ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . 

(ii ) இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" 9 - A , விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி / செயற்கை கை கால்கள் 
தேவைப்படுகிறதா ( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் )” ; 

( iii ) “ உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி என்ற தலைப்பின் கீழ் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமைக்காக உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது 
சக்கர நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்படவேண்டும் . 

( iv ) “ ஒப்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(v ) “ ஒப்புகைச் சீட்டு " என்ற தலைப்பின் கீழ் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

அறிவிக்கை - V 


[ அரசாணை (நிலை) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11 ) த் துறை , 01 மார்ச் 2016. ) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு ( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு முடி திருத்துவோர் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 
(1) 17ஆம் பகுதியில், 

(i) (2 ) ( e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" (2 -A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , சக்கர 
நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

(ii ) ( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் ( e) - இல் "உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக “உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து இழப்பீடு அளிக்கவும் " 
என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2 ) 18ஆம் பகுதியில் ( 3) ஆம் உட்பகுதியில் , “ ரூ.500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) " என்பதற்குப் பதிலாக “ ரு . 1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 

( 3) 21ஆம் பகுதியின் (1)ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவணையில் 


( i) தொடர் எண் . 7இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a )(4) ஆம் நெடும்பத்தியில் " 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


என்றவேறஆம் தேவை 


( b )(5) ஆம் நெடும்பத்தியில் " 3000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


(ii) தொடர் எண் . 8இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a)(4) ஆம் நெடும்பத்தியில் " 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( b) (5 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( iii ) தொடர் எண் . 9 இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 6000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( b) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 6000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் -II-இல் 
(i ) தொடர் எண் . 4 (g ) இல்: 

( a ) " 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) " 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
(ii) தொடர் எண் . 4 ( h ) இல்: 

( a ) " 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 4000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
(iii ) தொடர் எண் . 4(i) இல் : 
( a ) “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
(b ) " 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 8000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( iv) தொடர் எண் . 8 இல் : - " 500 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 1000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


(5 ) படிவம் - VI - இல் , 


(i ) தலைப்பில் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / 
ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் . 


( ii ) இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது : 

" 9-A . விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி / செயற்கை கை கால்கள் 
தேவைப்படுகிறதா ( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் ) "; 

( iii ) “உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி ” என்ற தலைப்பின் கீழ் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமைக்காக 
உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர 
நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

( iv ) “ ஒப்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(v ) " ஒப்புகைச் சீட்டு ” என்ற தலைப்பின் கீழ் , "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


8 


அறிவிக்கை - VII 


[ அரசாணை (நிலை ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 ) த் துறை , 01 மார்ச் 2016.) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு ( தமிழ்நாடு சட்டம் 33/ 1982) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு தையல் கலைஞர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத் திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(2 ) 17ஆம் பகுதியில் , 

(i) (2 ) (e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

"(2- A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , 
சக்கர நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

( ii ) ( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் ( e ) - இல் “ உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக “உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து அளிக்கவும் என்ற 
சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18ஆம் பகுதியில் ( 3) ஆம் உட்பகுதியில் , " ரூ.500 ( ரூபாய் ஐநூறு மட்டும்) " என்பதற்குப் பதிலாக " ரு . 1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) " என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 

( 3) 21ஆம் பகுதியின் (1)ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவணையில் 
( i) தொடர் எண் .7 இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில்: 

( a) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம் பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5) ஆம் நெடும்பத்தியில் 3000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம் பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 5000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(ii) தொடர் எண் . 8 இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4) ஆம் நெடும்பத்தியில் 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம் பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b) (5)ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம் பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( iii ) தொடர் எண் . 9 இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம் பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5) ஆம் நெடும்பத்தியில் " 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம் பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் -|| - இல் 
(i ) தொடர் எண் . 4 (g ) இல் : 

( a ) " 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) “ 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( ii ) தொடர் எண் . 4 ( h) இல்: 

( a) " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
(iii ) தொடர் எண் . 4 (1)இல் : 

(a ) “ 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


( b ) " 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 8000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( iv ) தொடர் எண் .8 இல் :- “500 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “1000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( 5 ) படிவம் - VII - இல் , 

( i) தலைப்பில் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
/ ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் . 

(ii ) இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது: 

" 9- A . விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி / செயற்கை கை கால்கள் 
தேவைப்படுகிறதா (பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் )” ; 

( iii ) “ உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி ” என்ற தலைப்பின் கீழ் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமைக்காக 
உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர 
நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( iv ) “ ஒப்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை/ செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(v ) “ ஒப்புகைச் சீட்டு " என்ற தலைப்பின் கீழ் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


அறிவிக்கை - VIII 


[ அரசாணை (நிலை) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11 ) த் துறை , 01 மார்ச் 2016. ) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு கைவினை கலைஞர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1 ) 17ஆம் பகுதியில் , -- 
(i) (2 ) (e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" (2 - A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் 
தொகையுடன் , சக்கர நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

(ii ) ( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் (e) - இல் “உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக "உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து அளிக்கவும் என்ற 
சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18ஆம் பகுதியில் (3) ஆம் உட்பகுதியில் , “ ரூ .500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) ” என்பதற்குப் பதிலாக “ ரூ . 1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) " என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3) 21ஆம் பகுதியின் (1)ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவணையில் 
(i) தொடர் எண் .7 இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 4000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5) ஆம் நெடும்பத்தியில் " 3000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 5000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( ii ) தொடர் எண் . 8 இன் (1)ஆம் நெடும்பத்தியில் : 

(a )(4)ஆம் நெடும்பத்தியில் " 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


10 


( b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( iii ) தொடர் எண் . 9 இன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

( a)(4) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 6000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 8000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் -||- இல் 
(i ) தொடர் எண் . 4 ( g) இல் : 

( a ) " 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) " 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
(ii ) தொடர் எண் . 4 ( h) இல் : 

( a) “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக "6000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( iii ) தொடர் எண் . 4 (i) இல்: 

( a ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( b) “ 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 8000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(iv) தொடர் எண் . 8 இல் : - " 500 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 1000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
(5 ) படிவம் - VII- இல், 

(i) தலைப்பில் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் . 

(ii ) இனம் 9- க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது : 

" 9- A . விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி / செயற்கை கை கால்கள் 
தேவைப்படுகிறதா ( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் ) ; 

(iii ) உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி என்ற தலைப்பின் கீழ் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமைக்காக 
உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர 
நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(iv ) " ஒப்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடா 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(v) ஒப்புகைச் சீட்டு என்ற தலைப்பின் கீழ் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


அறிவிக்கை - VIII 


[ அரசாணை (நிலை ) எண் 64, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 01 மார்ச் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு பனைமரத் தொழிலாளர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன திட்டங்கள் , 
( 1) 17 ஆம் பகுதியில் , 


11 


(i ) ( 2 ) ( e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" (2- A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் 
தொகையுடன் , சக்கர நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

(i)( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் ( e)- ல் உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக “ உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து இழப்பீடு அளிக்கவும் 
என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18 ஆம் பகுதியில் ( 3) ஆம் உட்பகுதியில் , ரூ. 500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) " என்பதற்குப் பதிலாக " ரூ . 1000 ( ரூபாய் 
ஆயிரம் மட்டும் ) " என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3) 21 ஆம் பகுதியில் (1 ) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவனையில் 
(i) தொடர் எண் 7 இன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

( a ) (4) ஆம் நெடும்பத்தியில் 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) ( 5 ) ஆம் நெடும்பத்தியில் 3000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( ii ) தொடர் எண் 8 - இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) ( 4) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே “ 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( iii) தொடர் எண் 9 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) ( 5) ஆம் நெடும்பத்தியில் “ 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் - II - இல் 

(i) தொடர் எண் 4 (g ) இல்: 

( a ) “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) 3000 என்ற எண்ணிற்குப் பதிலாக 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( ii ) தொடர் எண் 4 (h ) இல் : 

(a ) 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( iii ) தொடர் எண் 4(i) இல் : 

(a) “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 6000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) 6000 என்ற எண்ணிற்குப் பதிலாக 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( iv ) தொடர் எண் 8 இல்:- “ 500 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 1000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 5 ) படிவம் - VII - இல் , - 

(i ) தலைப்பில் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக விபத்தினால் ஏற்பட்ட 
மரணம்/ ஏலாமை/ செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் . 

(ii) இனம் 9 - க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது : 

" 9- A . விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி / செயற்கை கை கால்கள் 
தேவைப்படுகிறதா ( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும்) ; 

(iii ) " உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி " என்ற தலைப்பின் கீழ் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமைக்காக உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் 


12 


என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டு தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது 
சக்கர நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்படவேண்டும் . 

(iv ) " ஒப்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் " விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகைசெய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(v ) ஒப்புகைச் சீட்டு என்ற தலைப்பின் கீழ் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை/ செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


அறிவிக்கை - IX 


[ அரசாணை (நிலை ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 ) த் துறை , 01 மார்ச் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு (தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு கைத்தறி மற்றும் கைத்தறிப் பட்டு 
நெசவாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1) 17 ஆம் பகுதியில் , 

(i) ( 2 ) ( e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

"(2 -A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , சக்கர 
நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

( ii )( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் ( e)இல் உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து இழப்பீடு அளிக்கவும் 
என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18 ஆம் பகுதியில் (3 ) ஆம் உட்பகுதியில் , ரூ.500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) என்பதற்குப் பதிலாக " ரூ . 1000 ( ரூபாய் 
ஆயிரம் மட்டும் ) " என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3 ) 21 ஆம் பகுதியில் (1) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவனையில் 
( i) தொடர் எண் 7 இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) ( 4 ) ஆம் நெடும்பத்தியில் " 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் “ 3000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( i) தொடர் எண் 8 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( iii ) தொடர் எண் 9 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 6000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் -|| - இல் 

( i) தொடர் எண் 4 ( g) இல்: 

( a ) “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


13 


( b ) 3000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( ii ) தொடர் எண் 4(h ) இல்: 
( a ) " 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( iii) தொடர் எண் 4(1) இல்: 
( a ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) “ 6000 என்ற எண்ணிற்குப் பதிலாக 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( iv ) தொடர் எண் 8 இல் : - 500 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 1000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 5 ) படிவம் - VII - இல் , 

(i) தலைப்பில் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக விபத்தினால் ஏற்பட்ட 
மரணம்/ ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் “ என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் . 

( ii ) இனம் 9 - க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது : 

" 9-A . விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி / செயற்கை கை கால்கள் 
தேவைப்படுகிறதா ( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் ) ; 

( iii ) உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி என்ற தலைப்பின் கீழ் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமைக்காக உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது 
சக்கர நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்படவேண்டும் . 

(iv ) " ஒப்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை /செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(v) “ ஒப்புகைச் சீட்டு ” என்ற தலைப்பின் கீழ் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை/ செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


அறிவிக்கை - X 


[ அரசாணை (நிலை ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 ) த் துறை , 01 மார்ச் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு காலணி மற்றும் தோல் பொருட்கள் 
உற்பத்தி மற்றும் தோல் பதனிடும் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் 
செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1 ) 17 ஆம் பகுதியில், 

(i) ( 2 ) ( e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 
" (2 - A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , சக்கர 
நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

( ii )( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் ( e)- ல் உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து இழப்பீடு அளிக்கவும் 
என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18 ஆம் பகுதியில் (3) ஆம் உட்பகுதியில் , “ ரூ.500 ( ரூபாய் ஐநூறு மட்டும்) என்பதற்குப் பதிலாக " ரூ . 1000 ( ரூபாய் 
ஆயிரம் மட்டும் ) " என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 

(3 ) 21 ஆம் பகுதியில் (1) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவணையில் 


14 


(i ) தொடர் எண் 7 இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில் : 

(a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் 3000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( ii ) தொடர் எண் 8 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


( b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


( iii ) தொடர் எண் 9 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் "6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் -|| - இல் 

(i) தொடர் எண் . 4 (g ) இல் : 
( a ) " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) " 3000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( ii ) தொடர் எண் . 4 (h ) இல் : 
( a) “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) “ 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( iii ) தொடர் எண் . 4 (1) இல் : 

( a) “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) " 6000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 8000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( iv ) தொடர் எண் . 8 இல் :- " 500 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 1000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 5 ) படிவம் - VII - இல் , 

(i ) தலைப்பில் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமை /செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகைசெய்தல் ” என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( ii ) இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது: 

" 9- A விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி/செயற்கை கை கால்கள் தேவைப்படுகிறதா 
( பொருந்தாவற்றை அடித்துவிடவும் ) " 

( iii ) “உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி " என்ற தலைப்பின் கீழ் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமைக்காக 
உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர 
நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

( iv ) “ ஒப்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் , “விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை /செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

(v) " ஒப்புகைச் சீட்டு " என்ற தலைப்பின் கீழ் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை /செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர / நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


15 


அறிவிக்கை - XI | 


[ அரசாணை (நிலை ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 01 மார்ச் 2016.) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு ஓவியர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் 
நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 
( 1) 17 ஆம் பகுதியில் , 

(i ) ( 2 ) ( e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

"(2- A) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , சக்கர 
நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

(ii)(3 ) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் (e)- இல் “உரிமை கோருபவருக்கும் இழப்பீடு அளிக்கவும் ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக “உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து இழப்பீடு அளிக்கவும் " 
என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2 ) 18ஆம் பகுதியில் ( 3 ) ஆம் உட்பகுதியில் , “ ரூ. 500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) " என்பதற்குப் பதிலாக “ ரூ.1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) என அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( 3) 21 ஆம் பகுதியின் (1 ) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவணையில் 
(i ) தொடர் எண் . 7 - இன் (1 ) ஆம் நெடும்பபத்தியில்: 

(a ) (4) ஆம் நெடும்பத்தியில் 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) (5) ஆம் நெடும்பத்தியில் " 3000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 5000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( ii ) தொடர் எண் .8 -இன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

( a) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b )(5) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( iii ) தொடர் எண் .9 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

(a )(4) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 6000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 6000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் - II - இல் 
(i ) தொடர் எண் . 4 (g) இல் : 

( a) “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b) “ 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( ii) தொடர் எண் . 4 (h ) இல்: 

( a ) " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( iii ) தொடர் எண் . 4 (1) இல்: 


16 


( a) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) “ 6000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 8000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( iv) தொடர் எண் . 8 இல்:- " 500 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 1000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 5 ) படிவம் - VII - இல் , 

(i ) தலைப்பில் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / 
ஏலாமை /செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் ” என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( ii ) இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது : 

" 9- A விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில், உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி/ செயற்கை கை கால்கள் தேவைப்படுகிறதா 
( பொருந்தாவற்றை அடித்துவிடவும்) "; 

(iii ) “ உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி என்ற தலைப்பின் கீழ் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமைக்காக 
உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர 
நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் ” என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

( iv ) “ ஒப்பளிப்பு " என்ற தலைப்பின் கீழ் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

( v ) " ஒப்புகைச் சீட்டு " என்ற தலைப்பின் கீழ் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை/ செயற்கை கை கால்கள் அல்லது / சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


அறிவிக்கை - XII 


[ அரசாணை (நிலை ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11 ) த் துறை , 01 மார்ச் 2016.) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு ( தமிழ்நாடு சட்டம் 33 / 1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு பொற்கொல்லர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1 ) 17 ஆம் பகுதியில், 

(i) ( 2 ) ( e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" (2 - A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , சக்கர 
நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

( ii ) (3 ) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் ( e) - இல் “ உரிமை கோருபவருக்கும் இழப்பீடு அளிக்கவும் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக "உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து இழப்பீடு அளிக்கவும் 
என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18ஆம் பகுதியில் (3) ஆம் உட்பகுதியில் , “ ரூ.500 ( ரூபாய் ஐநூறு மட்டும்)” என்பதற்குப் பதிலாக “ ரூ.1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) " என அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 3 ) 21 ஆம் பகுதியின் (1) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவணையில் 
(i) தொடர் எண் .7 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(i) தொடர் எண் .8 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

( a ) (4) ஆம் நெடும்பத்தியில் "2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


17 


( b ) (5) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(iii) தொடர் எண் . 9- இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில் : 

(a ) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 6000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் “ 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் -II - இல் 
(i) தொடர் எண் . 4 ( g) இல்: 

( a ) " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( b ) 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( ii ) தொடர் எண் . 4 (h ) இல்: 

( a ) " 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( b ) “ 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(iii )தொடர் எண் . 4 (1) இல்: 

( a ) “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( b ) " 6000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 8000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( iv) தொடர் எண் . 8 இல் :- “ 500 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 1000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 5 ) படிவம் - VII - இல் , 

(i) தலைப்பில் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமை /செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(ii )இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது : 

" 9- A விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி /செயற்கை கை கால்கள் தேவைப்படுகிறதா 
( பொருந்தாவற்றை அடித்துவிடவும் )”; 

(iii)"உரிமை கோருபவரால் அளிக்கப்பட உறுதிமொழி ” என்ற தலைப்பின் கீழ் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமைக்காக 
உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக " பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர 
நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

(iv )“ ஒப்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

( v ) ஒப்புகைச் சீட்டு என்ற தலைப்பின் கீழ் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


அறிவிக்கை - XIII 


[ அரசாணை (நிலை) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 01 மார்ச் 2016 . ) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு ( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு மட்பாண்டத் தொழிலாளர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , -- 
(1) 17 ஆம் பகுதியில், 

(i ) ( 2 ) ( e ) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது: 


18 


(2 - A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , சக்கர 
நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

( ii ) ( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் ( e)- ல் உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து 
இழப்பீடு அளிக்கவும் என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18 ஆம் பகுதியில் (3) ஆம் உட்பகுதியில் , “ ரூ. 500 ( ரூபாய் ஐநூறு மட்டும்) ” என்பதற்குப் பதிலாக “ ரூ . 1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3) 21 ஆம் பகுதியில் (1 ) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவனையில் 
(1) தொடர் எண் 7 இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில் : 

( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் 3000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(i ) தொடர் எண் 8 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

(a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( ii ) தொடர் எண் 9 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில் : 

( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) ( 5) ஆம் நெடும்பத்தியில் “ 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே “ 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் - II - இல் 
(1) தொடர் எண் 4 (g ) இல் : 

( a ) 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( b) “ 3000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 5000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii ) தொடர் எண் 4(h ) இல்: 

(a ) “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) - 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( iii ) தொடர் எண் 4(1) இல்: 

(a ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) “ 6000 என்ற எண்ணிற்குப் பதிலாக 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( iv ) தொடர் எண் 8 இல்: - 500 என்ற எண்ணிற்குப் பதிலாக 1000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(5 ) படிவம் - VII - இல் , 

(i ) தலைப்பில் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமை /செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(ii) இனம் 9- க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது : 
9 - A . விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில், உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி / செயற்கை கை கால்கள் தேவைப்படுகிறதா 
( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் ) ; 

(ii ) “ உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி " என்ற தலைப்பின் கீழ் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமைக்காக 
உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டு தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர 
நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


19 


(iv) “ ஒப்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் " விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(v ) ஒப்புகைச் சீட்டு ” என்ற தலைப்பின் கீழ் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை/ செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


அறிவிக்கை - XIV 


[ அரசாணை (நிலை ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 01 மார்ச் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2007 ஆம் ஆண்டு வீட்டு வேலை செய்யும் 
பணியாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், 
(1) 17 ஆம் பகுதியில் , - 

(i) (2) ( e) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது: 
" (2- A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , சக்கர 
நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

(ii ) ( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் ( e)- ல் உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து இழப்பீடு அளிக்கவும் 
என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18 ஆம் பகுதியில் (3) ஆம் உட்பகுதியில் , ரூ. 500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) " என்பதற்குப் பதிலாக ரூ . 1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3) 21 ஆம் பகுதியில் (1) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவனையில் 

(0) தொடர் எண் 7 இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில் - 

( a) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5) ஆம் நெடும்பத்தியில் 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii ) தொடர் எண் 8 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

(a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii ) தொடர் எண் 9 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே “ 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் “ 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் 
முறையே “ 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் - ||- இல் 
(10) தொடர் எண் 4 (g) இல் : 

( a ) 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) 3000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( ii) தொடர் எண் 4(h ) இல் : 

(a ) “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


20 


(b ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(iii ) தொடர் எண் 4(1) இல்: 
( a) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) " 6000 என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(iv ) தொடர் எண் 8 இல்:- “ 500 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 1000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 5 ) படிவம் - VII - இல் , 

(i ) தலைப்பில் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமை /செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " " என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் . 

(ii ) இனம் 9 - க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் . அதாவது : 
9 - A . விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி | செயற்கை கை கால்கள் தேவைப்படுகிறதா 
( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் ) ; 

(iii ) “ உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி என்ற தலைப்பின் கீழ் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமைக்காக 
உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர 
நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

( iv ) “ ஒப்பளிப்பு என்ற தலைப்பின் கீழ் விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( v ) ஒப்புகைச் சீட்டு என்ற தலைப்பின் கீழ் , விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை/ செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

அறிவிக்கை - XV 


[ அரசாணை (நிலை ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 ) த் துறை , 01 மார்ச் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2010 ஆம் ஆண்டு விசைத்தறி நெசவாளர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில், -- 
(1) 17 ஆம் பகுதியில், 

(i) (2 ) ( e) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 
“ ( 2 - A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , சக்கர 
நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

(ii ) ( 3 ) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் ( e) - ல் உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து இழப்பீடு அளிக்கவும் 
என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2 ) 18 ஆம் பகுதியில் (3) ஆம் உட்பகுதியில் , “ ரூ. 500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) ” என்பதற்குப் பதிலாக “ ரூ.1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) " என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3 ) 21 ஆம் பகுதியின் (1) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவணையில் 
( 10) தொடர் எண் . 7இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில்: 

(a )(4 ) ஆம் நெடும்பத்தியில் " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b)(5) ஆம் நெடும்பத்தியில் “ 3000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 5000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


21 


(i ) தொடர் எண் .8 - இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில்: 

( a) (4 ) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 4000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 6000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

(ii ) தொடர் எண் . 9 - இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

( a ) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 6000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 6000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 8000 ” என்ற எண் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 
(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள படிவம் - II - இல்: 
(1) தொடர் எண் . 4 (g ) இல் : 

( a ) " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) 3000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii) தொடர் எண் . 4(h ) இல்: 

( a ) " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) “ 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii ) தொடர் எண் . 4(1) இல் : 
( a ) “ 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(b ) " 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக 8000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( iv ) தொடர் எண் . 8 இல் : - "500 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 1000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(5 ) படிவம் - VII - இல், 

(1) தலைப்பில் , " விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . 

(i ) இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 
" 9- A , விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி/ செயற்கை கை கால்கள் தேவைப்படுகிறதா 
( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் ) ”; 

( ii ) “உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி என்ற தலைப்பின் கீழ் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமைக்காக 
உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர 
நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

(iv) " ஒப்பளிப்பு " என்ற தலைப்பின்கீழ் “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

( v) " ஒப்புகைச் சீட்டு " என்ற தலைப்பின் கீழ் , "விபத்தினால் ஏற்பட்ட மரண ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது / சக்கர நாற்காலிக்கு வகைசெய்தல் " என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


அறிவிக்கை - XVI 


[ அரசாணை (நிலை) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 ) த் துறை, 01 மார்ச் 2016 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு மற்றும் பணி 
நிலைமைகளை முறைப்படுத்தல் ) சட்டத்தின் 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 2010ஆம் ஆண்டு தெருவோர சிறு வியாபாரம் மற்றும் 
கடைகள் மற்றும் நிறுவனத் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் 
செய்கிறார் . 


22 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 
(1 ) 17ஆம் பகுதியில் , - 

(i) (2 ) ( e) ஆம் உட்பகுதிக்கு பின்னர் , பின்வரும் உட்பகுதி சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 
(2- A ) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளர் விபத்து காரணமாக ஏலாமையுற்ற நேர்வில் , இழப்பீட்டுத் தொகையுடன் , சக்கர 
நாற்காலி அல்லது செயற்கை கை கால்களைக் கோருவதற்கும் , தகுதியுடையவராக இருப்பார் . 

( ii ) ( 3) ஆம் உட்பகுதியில் உள்ள இனம் (e) - இல் “உரிமை கோருபவருக்கு இழப்பீடு அளிக்கவும் என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக “உரிமை கோருபவருக்கு செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலி வழங்குவதற்கும் சேர்த்து இழப்பீடு அளிக்கவும் " 
என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) 18 ஆம் பகுதியில் (3) ஆம் உட்பகுதியில் , “ ரூ .500 ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) ” என்பதற்குப் பதிலாக “ ரூ . 1000 ( ரூபாய் ஆயிரம் 
மட்டும் ) என அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3 ) 21 ஆம் பகுதியின் (1) ஆம் உட்பகுதியில் உள்ள அட்டவணையில் (1) தொடர் எண் . 7இன் (1) ஆம் நெடும்பத்தியில்: 

(a ) (4 ) ஆம் நெடும்பத்தியில் " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
“ 4000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b) (5) ஆம் நெடும்பத்தியில் 3000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே " 5000 
என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( i ) தொடர் எண் . 8 - இன் (1 ) ஆம் நெடும்பத்தியில் : 

(a ) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே “ 4000 " 
என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) ( 5) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே " 6000 
என்ற எண் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 
(ii) தொடர் எண் .9 - இன் (1)ஆம் நெடும்பத்தியில்: 

(a ) (4) ஆம் நெடும்பத்தியில் “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 6000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) (5 ) ஆம் நெடும்பத்தியில் " 6000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக அவை இடம்பெறும் இரண்டு இடங்களிலும் முறையே 
" 8000 என்ற எண் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 
(4 ) வாரியத்தின் திட்ட உதவிகள் என்ற தலைப்பின் கீழ் படிவம் - || - இல்: 
(1) தொடர் எண் . 4(g ) இல்: 

(a) “ 2000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) 3000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 5000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii ) தொடர் எண் . 4 (h ) இல்: 

( a ) " 2000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 4000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) “ 4000 என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii ) தொடர் எண் . 4 (1) இல் : 

( a) “ 4000 ” என்ற எண்ணிற்குப் பதிலாக " 6000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

( b ) " 6000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக " 8000 என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( iv ) தொடர் எண் . 8 இல்: - " 500 " என்ற எண்ணிற்குப் பதிலாக “ 1000 ” என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 5 ) படிவம் - VII - இல் . 

(1) தலைப்பில் , "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "விபத்தினால் ஏற்பட்ட மரணம் 
ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் ” என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . 

(ii ) இனம் 9க்குப் பின்னர் , பின்வரும் இனம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 
" 9 - A , விபத்தினால் ஏலாமையுற்ற நேர்வில் , உரிமை கோருபவருக்கு சக்கர நாற்காலி / செயற்கை கை கால்கள் தேவைப்படுகிறதா 
( பொருந்தாதவற்றை அடித்துவிடவும் ) ”; 


23 


(ii ) “உரிமை கோருபவரால் அளிக்கப்பட்ட உறுதிமொழி ” என்ற தலைப்பின் கீழ் , “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமைக்காக 
உதவித்தொகையாக என்னால் பெறப்பட்ட முழுத்தொகையையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக “ பெறப்பட்ட முழு இழப்பீட்டுத் தொகையையும் மற்றும் / அல்லது செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர 
நாற்காலியின் மதிப்பையும் திருப்பியளிக்க இதனால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(iv) " ஒப்பளிப்பு " என்ற தலைப்பின்கீழ் “ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
“ விபத்தினால் ஏற்பட்ட மரணம் / ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் " என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(v ) " ஒப்புகைச் சீட்டு " என்ற தலைப்பின் கீழ் , "விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 
" விபத்தினால் ஏற்பட்ட மரணம்/ ஏலாமை / செயற்கை கை கால்கள் அல்லது சக்கர நாற்காலிக்கு வகை செய்தல் என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


[ அரசாணை (நிலை ) எண் 65 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (12) த் துறை , 01 மார்ச் 2016.) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 1994 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் ( கட்டுமானத் 
தொழிலாளர்கள் ) நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் , செய்கிறார் . 

திருத்தம் . 
மேற்சொன்ன திட்டத்தில் , -- 
(1 ) பகுதி 11 இல் , கீழ்க்காணும் பகுதிகள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் , அவையாவன: 
" 11 . பணியிடங்களில் ஏற்படும் விபத்துகளுக்கான தனிநபர் விபத்து நிவாரணம் , 
(1) அனைத்து உடலுழைப்புத் தொழிலாளர்களும் விபத்து நேரிடும் போது , தனிநபர் விபத்து நிவாரணத்திற்குத் தகுதியுடையவர் 
ஆவர் . மேலும் விபத்தின் விளைவாக மரணம் ஏற்படும்போது , அவர்களுடைய நியமனதாரர்கள் தனிநபர் விபத்து நிவாரணத்திற்கான 
தகுதி பெறுவர் . 

விளக்கம் - இந்த பகுதியின் செயல்நோக்கத்திற்காக " விபத்து " என்பது பணியில் இருக்கும் காலத்தில் ஒரு உடலுழைப்புத் 
தொழிலாளர் , விபத்தின் காரணமாக முற்றிலுமாக மற்றும் நேரடியாக பாதிக்கப்பட்டு , உடலில் காயமுறுதல் அல்லது மரணமடைதல் 
அல்லது கை கால் போன்ற உறுப்புகளை இழத்தல் அல்லது பார்வை இழத்தல் என்று பொருள்படும் . ஆனால் , வேண்டுமென்றே 
தன்னை காயப்படுத்ததிக்கொள்ளுதல் , தற்கொலை செய்துகொள்ளுதல் , தற்கொலை முயற்சி , வெறியூட்டும் மது மயக்கத்தினாலோ 
போதைப்பொருளின் காரணமாகவோ ஏற்படுகிற காயங்கள் அல்லது மனநிலை சரியில்லாததன் காரணமாக அல்லது அவ்வப்போது 
பொருந்தக்கூடிய சட்டம் அல்லது விதிகள் , விதிமுறைகள் அல்லது அறிவுறுத்தல்கள் இவற்றை மீறி நடந்ததால் ஏற்படுகிற காயம் 
ஆகியவை இதில் அடங்காது . 

(2 ) தனிநபர் விபத்து நிவாரணத் திட்டத்தின் கீழ் இடம்பெறுகிற இடர்கள் மற்றும் வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகை 
வருமாறு : 
( a ) மரணமடைதல் 

ரூ . 5 , 00 , 000 
( b ) கீழ்க்காணும் உடலுறுப்புகளில் இழப்பு அல்லது 
உடலுறுப்பு துண்டிக்கப்படுதல் அல்லது முழுமையான மற்றும் ஈடுசெய்ய 
இயலாத இழப்பு ஏற்படுதல் ; அவையாவன: 
( ) இரு கைகள் ; அல்லது 

இரு கால்கள் ; அல்லது 
ஒரு கை ஒரு கால் அல்லது 

ரூ . 1,00 ,000 
( iv ) இரு கண்களிலும் முற்றிலும் பார்வை இழப்பு 

மற்றும் திரும்பப்பெற முடியாத பார்வை இழப்பு 
( c ) கீழ்க்காணும் உடலுறுப்புகளில் இழப்பு அல்லது உடலுறுப்பு 

துண்டிக்கப்படுதல் அல்லது முழுமையான மற்றும் ஈடுசெய்ய 

இயலாத இழப்பு ஏற்படுதல் ; அவையாவன : 
(i) ஒரு கை ; அல்லது 
( ii ) ஒரு கால் ; அல்லது 

ரூ . 50 ,000 
( iii) ஒரு கண்ணில் முற்றிலும் பார்வை இழப்பு மற்றும் திரும்பப்பெற 

முடியாத பார்வை இழப்பு 


E 


E 


24 


( d) மேலே குறிப்பிட்ட இனம் (b ) மற்றும் இனம் 
( c) அல்லாத பிற காயங்களால் நிரந்தர ஏலாமையுறுதல் 

ரூ . 1, 00 ,000 
( e) கீழே கொடுக்கப்பட்டுள்ள 

கீழேயுள்ள அட்டவணையின் ( 2 ) 
அட்டவணையின் நெடும்பத்தி (1) ல் 

நெடும்பத்தியின் நிகரான பதிவில் 
குறிப்பிடப்பட்டுள்ள ஓரளவு 

குறிப்பிடப்பட்டுள்ள வீதத்தில் 
நிரந்தர ஏலாமை . 


ஏலாமையின் தன்மை 


அட்டவணை 

இழப்பீடு சதவீதத்தில் ( ரூ . 1, 00 , 000க்கு 

பயன்படுத்தப்பட வேண்டும். ) 


சதவீதம் 


(i ) கால் விரல்களின் இழப்பு 


அனைத்தும் 
இரண்டு பெரிய தனி விரல் எலும்புகள் 
ஒரு பெரிய தனி விரல் எலும்பு 
பெரிய தனி எலும்பு தவிர , 
ஒவ்வொரு காலிலும் , ஒன்றுக்கும் 
மேற்பட்ட கால் விரல் இழப்பு 


( 1) காதுகேளாமை 


இரண்டு காதுகள் 


காதுகேளாமை 


ஒரு காது 


ஒரு கையின் நான்கு 
விரல்கள் மற்றும் பெருவிரல் இழப்பு 

நான்கு விரல்கள் இழப்பு 
( vi ) பெருவிரல் இழப்பு 

இருகை எலும்புகளிலும் 
( vii) சுட்டுவிரல் இழப்பு 

மூன்று கை எலும்புகள் 
இரண்டு கை எலும்புகள் 

ஒரு கை எலும்பு 
( viii) நடுவிரல் இழப்பு 

மூன்று தனி கை எலும்புகள் 
இரண்டு தனி கை எலும்புகள் 

ஒரு தனி கை எலும்பு 
(ix ) விரல் இழப்பு 

மூன்று தனி கை எலும்புகள் 
இரண்டு தனி கை எலும்புகள் 

ஒரு தனி கை எலும்பு 
(x ) சுண்டு விரல் இழப்பு 

மூன்று தனி விரல் எலும்புகள் 
இரண்டு தனி விரல் எலும்புகள் 

ஒரு தனி விரல் எலும்பு 
கை எலும்புகள் இழப்பு 
முதலாவது அல்லது 

( கூடுதல் ) 
இரண்டாவது 
மூன்றாவது , நான்காவது அல்லது 

( கூடுதல் ) 
ஐந்தாவது 
( xii ) ஏனைய யாதொரு நிரந்தர பகுதி குறைபாடு 

மருத்துவரால் மதிப்பீடு 

செய்யப்பட்ட சதவீதம் 
( 3) இழப்பீட்டுத் தொகைக் கோரிக்கை : - (a ) பணிபுரியும் இடத்தில் பணியில் ஈடுபட்டிருக்கையில் , இறப்பில் முடியத்தக்க 
யாதொரு விபத்து நேரிடினும் , வேலை அளிப்பவர் , தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) , உதவி இயக்குநர் 
( கட்டடம் மற்றும் ஏனைய கட்டுமானப் பணியாளர்கள்) , தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார 
இயக்குநரகம் மற்றும் காவல் துறை ஆகியவற்றுக்கு , விவர அட்டவணை - II - ல் படிவம் - B - ல் , அத்தகைய விபத்து நேர்ந்தது குறித்த 
அறிக்கைகளை அனுப்ப வேண்டும் . 


25 


கம் , ஆகிய ஏனைய கருத்த ஒவ்வெ 


(b) (2 ) ஆம் துணைப்பகுதியின் இனம் (a ) இல் குறிப்பிடப்பட்டிருக்கும் பணியிடத்தில் உடலுழைப்புத் தொழிலாளர் ஒருவர் இறக்க 
நேர்ந்தால் , விவர அட்டவணை - II - ல் படிவம் - B - 1 - ல் இழப்பீட்டுத் தொகைக் கோரிக்கை இரண்டாம்படியாக , தொடர்புடைய 
மாவட்டத்தின் தொழிலாளர் நல அதிகாரியிடம் (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) அளிக்கப்பட வேண்டும் : 

ஆனால் , சான்றிதழ் வழங்கத் தகுந்த அதிகாரி ஒருவரால் வழங்கப்படும் முதல் தகவல் அறிக்கை , சட்டப்படியான வாரிசுதாரர் 
சான்றிதழ் , இறப்புச் சான்றிதழ் மற்றும் பிண ஆய்வுச் சான்றிதழ் அல்லது தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலாளர் நல அதிகாரியால் 
(சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) கோரப்படும் ஏனைய ஆவணங்கள் ஆகியவை , கோரிக்கைதாரரால் அளிக்கப்பட வேண்டும் . 

(c ) இந்தப் பகுதியின் விதித்துறைகளுக்கேற்ப , தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் 
திட்டம் ) , பணிபுரியும் இடத்தில் நேரும் இறப்புகள் குறித்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆய்வு செய்து , மாவட்ட ஆட்சியர் , உதவி 
இயக்குநர் ஆகியோர் ( கட்டடம் மற்றும் ஏனைய கட்டுமானப் பணியாளர்கள்) , தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலகப் பாதுகாப்பு 
மற்றும் சுகாதார இயக்குநரகம் , ஆகியவற்றின் விரிவான அறிக்கைகளோடு , ஒப்புதலுக்காக , தொழிலாளர் நல ஆணையருக்கு 
விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும் . தொழிலாளர் நல ஆணையரின் தீர்ப்பே இறுதியானதாகும் . தொழிலாளர் நல ஆணையர் , 
கோரிக்கை விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் அளித்தவுடன் , தொடர்புடைய தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) , 
கோரிக்கைதாரருக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க ஒப்புதலளிக்க வேண்டும் . 

( d ) பணியில் ஈடுபட்டிருக்கையில் , கை கால்கள் இழப்பில் அல்லது பார்வை இழப்பில் முடியத்தக்க யாதொரு விபத்து நேரிடினும் , 
வேலை அளிப்பவர் , தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) , உதவி இயக்குநர் ( கட்டடம் மற்றும் ஏனைய கட்டுமானப் 
பணியாளர்கள்) , தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம் மற்றும் காவல் துறை 
ஆகியவற்றுக்கு விவர அட்டவணை - II - ல் படிவம் - B - ல் அத்தகைய விபத்து நேர்ந்தது குறித்த அறிக்கை ஒன்றை அனுப்ப வேண்டும் . 
ஏனைய யாதொரு நேர்விலும் , அறிக்கையானது தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ), உதவி இயக்குநர் ( கட்டடம் 
மற்றும் ஏனைய கட்டுமான பணியாளர்கள்) , தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம் 
ஆகியவற்றுக்கு , காயமுற்ற பணியாளரால் அல்லது தொடர்புடைய பணிக்கான தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி ஒருவரால் அனுப்பப்பட 
வேண்டும் . தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) , உதவி இயக்குநர் ( கட்டடம் மற்றும் இதர கட்டுமான 
பணியாளர்கள் ) ஆகியோர் மற்றும் தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம் வேலை 
அளிப்பவர் அல்லது காயமுற்ற பணியாளர் அல்லது தொடர்புடைய பணிக்கான தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி ஒருவரிடமிருந்து 
பெறப்பட்ட விபத்து குறித்த அறிக்கையின் பேரில் , பணிபுரியும் இடத்தில் நேர்ந்த விபத்து குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் . 

( e ) (2 ) ஆம் துணைப்பகுதியின் (b ) முதல் ( e) வரையிலான இனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு , கைகால்கள் இழப்பு அல்லது 
பார்வை இழப்பு ஏற்பட நேர்ந்தால் , தொடர்புடைய உடலுழைப்புத் தொழிலாளர் , விவர அட்டவணை -|| - ல் படிவம் B - ல் இழப்பீட்டுத் 
தொகைக் கோரிக்கை இரண்டாம்படியாக , தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலாளர் நல அதிகாரியிடம் (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) 
அளிக்கப்பட வேண்டும் . 

ஆனால் , உதவி அறுவை மருத்துவரின் தரத்திற்குக் குறையாத பதவித்தரத்தைச் சேர்ந்த மருத்துவ அதிகாரி ஒருவரால் அல்லது 
கோரிக்கைதாரருக்குச் சிகிச்சை வழங்கிய அரசு மருத்துவ அதிகாரி ஒருவரால் வழங்கப்படும் ஏலாமை சதவீதத்துடன் கூடிய 
ஏலாமைச் சான்றிதழ் , சிகிக்சை முடிந்து மருத்துவமனையிலிருந்து அனுப்பப்பட்ட விவரச்சுருக்கம் , மருத்துவச் சான்றிதழ் , முதல் தகவல் 
அறிக்கை ஆகியவற்றைக் கோரிக்கைதாரர் அளிக்க வேண்டும் . 

(1) தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) உரிய சரிபார்ப்பை மேற்கொண்ட 
பின்னர் , கோரிக்கைதாரருக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க ஒப்புதலளிக்க வேண்டும் . 

11 . A . பணிபுரியும் இடம் நீங்கலாக ஏனைய இடங்களில் நிகழும் தனிப்பட்ட விபத்துக்கான நிவாரணம் : 
(1 ) பதிவுசெய்யப்பட்ட அனைத்து உடலுழைப்புத் தொழிலாளர்கள் , பணிபுரியும் இடத்திற்கு வெளியே விபத்து ஒன்றைச் சந்திக்க 
நேர்ந்தால் , அவர்களுடைய நியமனதாரர்கள் தனிப்பட்ட விபத்து நிவாரணமாக ரூ .1, 00 , 000/ - தொகையைப் பெறத் தகுதியுடையராவர் . 

விளக்கம் : - இந்தப் பகுதியின் செயல்நோக்கத்திற்காக , “ விபத்து எனும் சொல் , வேண்டுமென்றே தங்களைக் காயப்படுத்திக் 
கொள்ளுதல் , தற்கொலை , தற்கொலை முயற்சி , போதை தரும் மதுபானம் அல்லது போதைப் பொருட்கள் ஆகியவற்றின் ஆதிக்கத்தில் 
இருக்கையில் அல்லது மனநலமின்னையால் அல்லது காலத்திற்குக் காலம் பொருந்தும் சட்டத்தையோ , விதிகள் மற்றும் 
ஒழுங்குமுறைகளையோ அல்லது ஆணைகளையோ மீறியதன் விளைவாக ஏற்படும் காயங்கள் ஆகியவற்றை உள்ளடக்காது . 

(2 ) இழப்பீடுத் தொகை கோரிக்கை : - (a ) பணிபுரியும் இடத்திற்கு வெளியே இறப்பில் முடியத்தக்க யாதொரு விபத்து 
நேரிடினும் , இறந்த பணியாளரின் நியமனதாரரால் அல்லது காயமுற்ற பணியாளரால் அல்லது தொடர்புடைய பணிக்கான 
தொழிற்கங்கத்தின் பிரதிநிதி ஒருவரால் தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலாளர் நல அதிகாரிக்கு (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) 
விபத்து குறித்த அறிக்கை அனுப்பப்பட வேண்டும் . தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் 
திட்டம் ) , இறந்த பணியாளரின் நியமனதாரர் அல்லது தொடர்புடைய பணிக்கான தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி ஒருவரிடமிருந்து 
பெறப்பட்ட விபத்து குறித்த அறிக்கையின் பேரில் , விபத்து குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் . 

(b ) பணிபுரியும் இடத்திற்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட உடலுழைப்புத் தொழிலாளர்கள் இறக்க நேர்ந்தால் , விவர அட்டவணை - 
II - ல் படிவம் - C - ல் இழப்பீட்டுத் தொகைக் கோரிக்கை , இரண்டாம்படியாக , தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலாளர் நல 
அதிகாரிக்கு (சமூகப் பாதுபாப்புத் திட்டம் ) அளிக்கப்பட வேண்டும் : 

ஆனால் , சான்றிதழ் வழங்கத் தகுந்த அதிகாரி ஒருவரால் வழங்கப்படும் முதல் தகவல் அறிக்கை , சட்டப்படியான வாரிசுதாரர் 
சான்றிதழ் இறப்புச் சான்றிதழ் மற்றும் பிண ஆய்வுச் சான்றிதழ் அல்லது தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலாளர் நல அதிகாரியால் 
(சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) கோரப்படும் ஏனைய ஆவணங்கள் ஆகியவை கோரிக்கைதாரரால் அளிக்கப்பட வேண்டும் என்ற 
நிபந்தனைக்கு உட்பட்டிருக்க வேண்டும் . பிண ஆய்வுச் சான்றிதழைப் பெறுவதில் முப்பது நாட்களுக்கு மேல் கால தாமதம் ஏற்படும் 
நேர்வில் , இது தொடர்பாக வட்டாட்சியரால் வழங்கப்பட்ட சான்றிதழ் அளிக்கப்படலாம் . 


ஏலாமைச் சான்றிச் சிகிச்சை வழங்கி தரத்திற்குக் குறையாக 
ஆகியவற்றைக் கசை முடிந்து மருத்துவசு மருத்துவ அதிகாவித்தரத்தைச் சேர்ந்த 

ளரிக்கைதாரர் அஸ்மனையிலிருந்து அனுப்பப்பட்டு வதால் வழங்கப்படும் ஏலக்காரி ஒருவரால் அல்லது 


26 


( c ) தொடர்புடைய மாவட்டத்தின் தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) , உரிய சரிப்பார்த்தலுக்குப் பின் , 
நியமனதாரருக்கு இழப்பீடை ஒப்பளிப்பு செய்வார் . 
(2 ) விவர அட்டவணை - II இல் 

(1) படிவம் - B - ல் 

( a) "11 ( 3) (a ) ” ஆம் பகுதியைப் பார்க்க என்ற சொற்றொடருக்குப்பதிலாக , " 11 ( 3) ( a ) மற்றும் (b) " என்ற சொற்றொடரைப் 
பதிலீடு செய்யப்பட வேண்டும் . 

(b ) காவல்துறை ஆய்வாளர் / காவல்துறை சார் ஆய்வாளர் - “ என்ற சொற்றொடருக்குப் பின்னர் “ தொழிலகப் பாதுகாப்பு 
மற்றும் சுகாதார உதவி இயக்குனர் (BOCW) " 

- என்ற சொற்றொடர் சேர்க்கப்பட வேண்டும் ; 
( ii ) படிவம் - C - ல் 

( a ) “ 11 ( 3) (b ) பகுதியைக் காண்க " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , “11A (2) (b ) ஆம் பகுதியைக் காண்க என்ற 
சொற்றொடர் பதிலீடு செய்யப்பட வேண்டும் ; 

(b ) இனம் 7இல் "இனம் II(3) (a)இன் படி படிவம் - B - ல் " உள்ள சொற்றொடர் விட்டு விடப்படவேண்டும் . 
( c ) படிவம் - C க்கு முன்னர் இவ்விரு திருத்தியமைக்கப்பட்ட பின்வரும் படிவம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

"படிவம் - B - I 
[ 11 (3) (b) மற்றும் ( e) ஆம் பகுதியைக் காண்க ] 
பணிபுரியும் இடத்தில் விபத்தினால் ஏற்பட்ட மரணத்திற்கு ஏலாமையுற்றமைக்கு 

இழப்பீட்டுத் தொகை பெறுவதற்கான விண்ணப்பம் 
பெறுநர் 
தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) 

.... . மாவட்டம் . 
1 . (a) பதிவு பெற்ற உடலுழைப்புத் தொழிலாளரின் பெயர் 


. 


. 


. 


. 


( b ) முழு முகவரி ( இறப்பின் போது / ஏலாமையுற்றபோது ) 


( c ) வயது 


( d ) தொழில் 


2 . ( a ) பகுதி 


(b ) இடம் 


( C) வட்டம் 


( d ) மாவட்டம் 


3 . ( a) கோரிக்கைதாரரின் / நியமனதாரரின் பெயர் 


( b ) இறந்துவிட்ட பதிவுபெற்ற உடலுழைப்புத் தொழிலாளருடன் 

நியமனதாரருக்கு உள்ள உறவு முறை (விபத்தால் மரணம் 
ஏற்பட்டிருந்தால் மட்டும் ) 


( c ) கோரிக்கைதாரரின் / நியமனதாரரின் வயது 


(d ) முழு முகவரி ( அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் ) 


4 . விபத்து ஏற்பட்ட நாள் மற்றும் நேரம் 


5 . விபத்து நடந்த இடம் ( முழு முகவரி ) 


6 . பகுதி 11 ( 3) (a ) மற்றும் (d )- ன் படிவம் Bல் விபத்து 

குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதா ? 


27 


7 . விபத்தினால் இறப்பு / கை , கால்கள் இழப்பு / 

பார்வை இழப்பு / ஓரளவிற்குக் காயம் ஏற்பட்டுள்ளதா ? 


8 . விபத்து காரணமாக ஏலாமையுற்றிருந்தால் , 

அரசு மருத்துவமனையின் அறுவை சிசிக்சை 
மருத்துவரிடமிருந்து விபத்தினால் ஏற்பட்ட 
ஏலாமையின் சதவீத அளவைத் தெரிவிக்கிற 
விவரங்கள் அடங்கிய சான்றிதழைப் பெற்று 
அசலாக இணைக்கப்பட வேண்டும் . 


9 . (1) இறப்பு ஏற்பட்ட நாள் மற்றும் நேரம் 

( விபத்தால் மரணம் ஏற்பட்ட நேர்வில்) 


( ii ) விபத்து ஏற்பட்ட பகுதியின் அருகிலுள்ள 

காவல் நிலையத்திலிருந்து பெறப்பட்ட முதல் 
தகவல் அறிக்கையின் சான்றொப்ப நகல் 
இணைக்கப்பட வேண்டும் . 


அசலாக 


சவப் பரிசோதனை அறிக்கை 
இணைக்கப்பட வேண்டும் . 


இறப்புச் சான்றிதழ் அசலாக 
இணைக்கப்பட வேண்டும் 


சட்டரீதியான வாரிசுதாரர் சான்றிதழ் 
அசலாக இணைக்கப்பட வேண்டும் . 


கோரிக்கைதாரரின் / நியமனதாரரின் 

கையொப்பம் . 


கோரிக்கைதாரரின் உறுதிமொழி * * 
மேலே அளிக்கப்பட்ட விவரங்கள் எனக்குத் தெரிந்தவரையில் சரியானவை மற்றும் உண்மையானவை என இதனால் நான் 
உறுதியளிக்கிறேன் . மேலே அளிக்கப்பட்ட தகவல் ஏதேனும் தவறென்று இறுதியில் கண்டறியப்படும் நேர்வில் , விபத்து மரணத்திற்கு 
ஏலாமையுற்றதற்கு நிதியுதவியாக பெறப்பட்ட தொகை முழுவதையும் திருப்பியளிப்பதற்கு இதனால் நான் ஒப்புக் கொள்கிறேன் . 
தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்ட யாதொரு நல வாரியம் அல்லது வாரியங்கள் அல்லது ஏனைய யாதொரு திட்டங்களின் கீழ் , 
இதே போன்ற பயன்களை நான் கோரி பெறவில்லை என்று மேலும் நான் உறுதியளிக்கிறேன் . 
இடம் : 


நாள் : 


கோரிக்கைதாரரின் /நியமனதாரரின் 

கையொப்பம் . 


** ஏதேனும் தவறாக உறுதிமொழி அளிக்கப்பட்டிருப்பின் / சான்றளிக்கப்பட்டிருப்பின் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் . 


தொகை வழங்க அனுமதி 


உரியவாறு சரிபார்த்த பின்னர் விபத்தினால் ஏற்பட்ட மரணத்திற்காக / ஏலாமையுற்றதற்காக ஒரு உடலுழைப்புத் தொழிலாளரான 
திரு/திருமதி / செல்வி ..... 

............. என்பவரின் நியமனதாரரான திரு/திருமதி / செல்வி ............. என்பவருக்கு நிதியுதவியாக 
.............../- ( ரூபாய் . . 

......மட்டும் ) வழங்குவதற்கு நான் இதனால் அனுமதியளிக்கிறேன் . 


ரூ ..... 


. . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . ssssssssssssssssssss 


s 


இடம் : 


நாள் : 


தொழிலாளர் நல அதிகாரி (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) 


. . . மாவட்டம் . 


28 


ஒப்புகைச் சீட்டு 
மரணமடைந்த உடலுழைப்புத் தொழிலாளர் செல்வி /திரு/திருமதி /.......... 

என்பவரைப் பொறுத்தவரையில் 
பணிபுரிந்த இடத்தில் விபத்தினால் மரணம் ஏற்பட்டதற்கு/ ஏலாமையுற்றமைக்கு நிதியுதவி பெறுவதற்காக செல்வி /திரு 
திருமதி .... 

..... என்பவரிடமிருந்து விண்ண ப்பம் பெறப்பட்டது . 


. 


. 


. 


. . 


. . 


. 


. 


. 


. 


. . 


. 


. 


. . 


. 


. 


. 


. . 


. . 


. 


. . 


. 


. 


. 


. 


. . 


. 


. . 


...... மாவட்டத்தின் தொழிலாளர் நல 
அதிகாரியின் (சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) 

தேதியுடன் கூடிய கையொப்பம் . 


அலுவலக முத்திரை : 


பெயர் : 


பதவிப் பெயர் : 


குமார் ஜெயந்த் 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் . 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழி பெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


